© [Regd. No. TN/CCN/467/2012-14. 
GOVERNMENT OF TAMIL NADU [R. Dis. No. 197/2009. 
2023 [Price: Re. 0.80 Paise. 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


EXTRAORDINARY -PuBLISHED BY AUTHORITY 


No. 390] CHENNAI, THURSDAY, NOVEMBER 23, 2023 
Karthigai 7, Sobakiruthu, Thiruvalluvar Aandu-2054 


Part II—Section 2 


Notifications or Orders of interest to a Section of the public 
issued by Secretariat Departments. 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


COMMERCIAL TAXES AND REGISTRATION DEPARTMENT 


“அனுகிரஹா சேட்டிலைட்‌ டவுன்‌ ஷிப்‌ நல சங்கம்‌” (ப.எண்‌. 71/2014) என்ற சங்கத்திற்கு தனி அலுவலர்‌ 
(Special Officer) நியமனம்‌ செய்து ஆணை வெளியிடப்படுகிறது. 


அரசானை ((] எண்‌, 360, வரிகவரி மற்றும்‌ பதிவு (எம்‌.])/தீ துறை, 23 நவம்பர்‌ 2023, 
கார்த்திகை 7, சோபகிருது, திருவள்ளுவர்‌ அண்டு-.2044/ 


No. II(2)/CTR/990(a)/2023. 


1975ஆம்‌ ஆண்டைய தமிழ்நாடு சங்கங்கள்‌ பதிவுச்‌ சட்டம்‌ (1975ஆம்‌ ஆண்டைய தமிழ்நாடு சட்டம்‌ 27) 
பிரிவு 34&இன்‌ உட்பிரிவு (1)-ன்‌ கீழ்‌ வழங்கப்பட்ட அதிகாரங்களைக்‌ கொண்டு, தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ திருமதி. பரமேஸ்வரி 
மாவட்டப்பதிவாளர்‌, விருத்தாச்சலம்‌ என்பவரை “அனுகிரஹா சேட்டிலைட்‌ டவுன்‌ ஷிப்‌ நல சங்கம்‌” (பதிவு. எண்‌. 71/2014) 
என்ற சங்கத்தின்‌ விவகாரங்களை நிர்வகிக்க 23.11.2023 முதல்‌ ஒரு வருட காலத்திற்கு தனி அலுவலராக நியமிக்கிறார்‌. 


பா. ஜோதி நிர்மலாசாமி, 


அரசுச்‌ செயலாளர்‌. 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING, CHENNAI 
ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


॥-2 Ex. (390) 


